GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TN / CCN / 467 / 2012 -14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 .80 Paise . 


OFT 


NMENT 


- 


வங்க 


E 


NT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


A 
க 


₹513 


KE , 
. 





409S 


N 


TRUT 


டி 





LONE TRY 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 245 ] 


CHENNAI , WEDNESDAY , OCTOBER 19 , 2016 
Aippasi 3 , Thunmugi , Thiruvalluvar Aandu - 2047 


Part VI - - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES. 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , தூத்துக்குடி மாவட்டம் . 
தூத்துக்குடி மாவட்டம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் , மணியாச்சி ஊராட்சி 
மன்றத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க .எண் ஊநி5/ 567 /2014 ) 


No . VI(2 )/153( a- 1)/2016 . 


தூத்துக்குடி மாவட்டம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் , மணியாச்சி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . எஸ் .பி . ஜெயசங்கர் என்பவர் தனது சுய இலாபத்திற்காகவும் , பொது நன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் 
வகையிலும் முறைகேடுகள் புரிந்து அரசு விதிமுறைகளை மீறியும் , ஊராட்சிக்கு ரூ .5,67 ,629/ - நிதியிழப்பை 
திட்டமிட்டு ஏற்படுத்தியும் , அதிகார துஷ்பிரயோகமும் செய்துள்ளதால் பொது நன்மையைக் கருத்திற்கொண்டு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 இல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியும் , உளத்தேர்வின்படியும் மணியாச்சி ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவியிலிருந்து திரு. எஸ் . பி . ஜெயசங்கர் என்பவரை நீக்கம் செய்து இதன் மூலம் அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த பதவி நீக்க அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1) இன்படி 
தமிழ்நாடு மாநில சிறப்பு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


DTP _ VI - 2 Ex. (245 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


தூத்துக்குடி மாவட்டம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி 

மன்றத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க .எண் ஊநி5/ 1100/ 2012 .) 


No. VI( 2)/153(a -2)/2016 . 


தூத்துக்குடி மாவட்டம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றியம் , ஓட்டப்பிடாரம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . லதா மாசான சாமி என்பவர் தனது சுய இலாபத்திற்காகவும் , பொது நன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் 
வகையிலும் முறைகேடுகள் புரிந்து அரசு விதிமுறைகளை மீறியும் , ஊராட்சிக்கு ரூ .30, 02, 141/ - நிதியிழப்பை 
திட்டமிட்டு ஏற்படுத்தியும் , அதிகார துஷ்பிரயோகமும் செய்துள்ளதால் பொது நன்மையைக் கருத்திற்கொண்டு 
தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 இல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படியும் , உளத்தேர்வின்படியும் ஓட்டப்பிடாரம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து திருமதி . லதா மாசானசாமி என்பவரை நீக்கம் செய்து இதன் மூலம் 
அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த பதவி நீக்க அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 262(1) இன்படி 
தமிழ்நாடு மாநில சிறப்பு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமுலுக்கு வரும் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


தூத்துக்குடி , 
2016 அக்டோபர் 19 . 


எம் . ரவி குமார் , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


